GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


GOVE 


OF 


NMENT 


MEP 


No. 38 ] 


400 


41 


1ER 


TAMIL 


TRUTH 
ALONE 


H 


TRIUMPHS 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


DTP - VI - 3 ( b ) ( 38 ) -1 


CHENNAI , WEDNESDAY , SEPTEMBER 21 , 2022 
Purattasi 4 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


Part VI - Section 3 ( b ) 

Notifications issued by Quasi - Government bodies and 
Public Sector undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


பொது நிர்மாண வட்டம் , மதுரை . 


CONTENTS 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 1.60 Paise . 


General Construction Circle - I 

Chennai - Erection of Transmission Lines 


.. 


[ 65 ] 


Pages . 


66 


67-68 


66 


வ . 

எண் . 


1 . 


No.VI - 3 ( b ) / 26 / 2002 . 

இவ்வறிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003 ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு ( 2 ) ( a ) வின்படி 
ஏற்கனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 2003 - ம் ஆண்டு மின்சார பிரிவு 164 - ன்கீழ் 
வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின் கீழ் அனுமதி வழங்கியுள்ளது . 


2 . 


தமிழ்நாடு மாநிலம் , மதுரை , திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி , நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி , விருதுநகர் 
மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் அமைக்கவும் , 
அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2022-2023 ஆம் ஆண்டு மற்றும் வரும் 2023-2024 ஆண்டுகளில் நிறுவுவதற்கு தமிழ்நாடு 
மின்சார வாரியத்திடம் அனுமதி பெற்றும் உள்ளது . 


3 . 


4 . 


5 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


6 . 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் , மதுரை . 


அறிவிக்கை 

( Lr.No. SE / GCC / MDU / AEE / MONI / F.P.N / D.No . 427/2022 ) 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 


( 2 ) 

( 3 ) 

ஏற்கனவே உள்ள 110 கி.வோ. S.R. புதூர் - கோதையார் மின்பாதை II- ல் இருந்து 0.45 கி.மீ 
புதிதாக அமைக்கப்படவுள்ள குலசேகரம் 110/11 கி.வோ. துணை மின் நிலையம் 
வரை புதிதாக 110 கி.வோ. இரட்டைச் சுற்று மின்பாதையில் பான்தர் மின்கடத்தியை 
பொருத்தி உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


ஏற்கனவே உள்ள 110 கி.வோ. காவனூர் - மானாமதுரை - சிவகங்கை மின்பாதையில் 0.4 கி.மீ 
இருந்து புதிதாக தெற்கு சாந்தனூர் கிராமத்தில் அமைக்கப்படவுள்ள நல்லாண்டிபுரம் 
110/22 கி.வோ. துணைமின் நிலையத்திற்கு புதிதாக 110 கி.வோ. இரட்டைச் சுற்று 
மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


ஏற்கனவே உள்ள திண்டுக்கல் 110/22 கி.வோ. துணை மின் நிலையத்திலிருந்து 
புதிதாக அமைக்கப்படவுள்ள நாகல்நகர் 110/22 கி.வோ துணை மின் நிலையம் வரை 
புதிதாக 110 கி.வோ. 1 × 630 Sq.mm மின் வடத்தினை பூமிக்கடியில் பொருத்தி 
மின்பாதை அமைத்தல் . 


மின்பாதை 
நீளம் 


மதுரை , 

2022 செப்டம்பர் 16 . 


ஏற்கனவே உள்ள 110 கி.வோ. சமயநல்லூர் அழகர்கோவில் மின்பாதையில் 
இருந்து புதிதாக பனங்காடி கிராமத்தில் அமைக்கப்படவுள்ள பூதகுடி 110/11 கி.வோ. 
துணை மின் நிலையத்திற்கு புதிதாக 110 கி.வோ. 1 × 630 Sq.mm மின்வடத்தினை 
பூமிக்கடியில் பொருத்தி இரட்டைச் சுற்று மின்பாதை அமைத்தல் . 


ஏற்கனவே உள்ள 110 கி.வோ. செம்பட்டி உடுமலைப்பேட்டை மின்பாதையில் 0.90 கி.மீ 
இருந்து புதிதாக அமைக்கப்படவுள்ள கேதையரும்பு 110/22 கி.வோ. துணை மின் 
நிலையத்திற்கு புதிதாக 110 கி.வோ. இரட்டைச் சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச் 
சுற்று மின் பாதையில் பான்தர் மின்கடத்தியை பொருத்தி உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 


[ Part VI - Sec.3 ( b ) 


2.0 கி.மீ 


மின்பாதை 

அழுத்தம் 


110 கி.வோ 


110 கி.வோ 


110 கி.வோ 


மொத்த 
மதிப்பீடு 

( லட்சத்தில் ) 

( 5 ) 

30.45 


30.452 


620.504 


110 கி.வோ 68.517 


0.3 கி.மீ 110 கி.வோ 419.660 


ஏற்கனவே உள்ள 110 கி.வோ. பசுமலை அனுப்பன்குளம் மின்பாதையில் இருந்து 7.7 கி.மீ 110 கி.வோ 586.201 
புதிதாக அமைக்கப்படவுள்ள மைக்குடி 110/11 கி.வோ. துணை மின் நிலையத்திற்கு 
புதிதாக 110 கி.வோ. இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின்பாதையில் 
பான்தர் மின் கடத்தியை பொருத்தி மின்பாதை அமைத்தல் . 


ஜெ.அ. ஞானேஸ்வரன் , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


மேற்குறிப்பிட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் உள்ளவர்கள் 
இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழ்க்கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 ம் ஆண்டின் மின்சாரச் சட்டப் 
பிரிவின்படி தெரிவிக்கவேண்டும் . 


Sep. 21 , 2022 ] 


Sl . No. 


( 1 ) 

1 


No.VI - 3 ( b ) / 27 / 2002 . 

TAN TRANSCO has sanctioned for erection of the following Transmission Lines to Transmit and Distribute Power 
so as to meetout additional demands . The work will be takenup shortly 


2 


3 


4 


5 


6 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 

GENERAL CONSTRUCTION CIRCLE - I , CHENNAI - 600 032 . 

Erection of Transmission Lines 

( Lr.No. SE / GCC - I / CNI / AEE / GL / CHD / F . T & D / Notification / D.786 / 2022 . ) 


Name of the Transmission Line 


( 2 ) 

Erection of 230 KV DC line on MC 
towers for making LILO of 230KV NCTPS 
- Gummidipoondi feeder for upgradation 
of existing Panjetty 110 / 33-11 KV SS 
into 230 / 110 / 33-11 KV SS . 


Conversion of existing 110KV SC line on 
SC towers into DC & MC towers from 
Durainallur 110 KV SS to Upgradation of 
existing Panjetty 110 / 33-11 KV SS into 
230 / 110 / 33-11 KV SS . 


Erection of 110KV M / C line on M / C 
Tower from LILO of Gummidipoondi SS1 
to SS4 and LILO of Gummidipoondi SS3 
to SS2 to proposed Panjetty 230/110 KV 
SS ( Conversion of S / C line to M / C line 
on M / C Tower ) Gummidipoondi SS1 to 
Panjetty 230/110 KV Substation . 


Erection of 110 KV DC line on Mono 
pole towers for making LILO of 110 KV 
Gummidipoondi SIPCOT II feeder at 
the proposed 230 KV SS . 


Erection of 110 KV DC line on DC tower 
for making LILO of 110 KV Gummidipoondi 
SIPCOT I SIPCOT IV feeder at the 
proposed 230 KV SS . 


Erection of 110 KV DC line on DC 
tower with Panther conductor LILO from 
110KV SC line on DC tower Alamathi 

Periyapalayam feeder up to cable 
termination end near Tatchurkoot Road for 
upgradation of existing Panjetty 110 / 33-11 
KV SS into 230 / 110 / 33-11 KV SS . 


Chennai , 

16th September 2022 . 


Route 


( 3 ) 

Keelameni , 

Tatchurkoot Road , 
Panjetty and Sourinding 
Village . 


Durainallur , Tatchurkoot 
Road , Panjetty and 
Sourinding Village . 


Gummidipoondi , 
New Gummidipoondi , 

Verkadu , 
Kilmudalambedu , 
Kavaraipettai , 


Puduvoyal , Peravallur , 
Panjetty and 
Sourinding village . 


Gummidipoondi , 
New Gummidipoondi , 

Sipcot I , 
Sipcot - II and Sourinding 
Village . 


Gummidipoondi , 
New Gummidipoondi , 

Sipcot I , Sipcot - II 

and Sourinding Village . 


- 


Guruvoyal , Madavilagam 
Thirukandalam , Neyveli 


Kannigaipair , 

Dharmapuram 


Kandigai , Amidanallur , 
Adambakam , Keelameni , 


Tatchur and 

Sourinding Village . 


Route 
Length in 
KM 


( 4 ) 


5.0 kms 


4.0 kms 


16.0 kms 


2.0 Kms 


1.0 Kms 


16.0 kms 


Administative Approval 

B.P. No. 

Scheme 

Cost in 

lakhs 

( 6 ) 

1249.100 


( 5 ) 

( Per ) .CH . 
TANTRANSCO 
Proceedings 
No. 51 
dt.21.09.2021 


( Per ) .CH . 
TANTRANSCO 
Proceedings 
No. 51 
dt.21.09.2021 


( Per ) .CH . 
TANTRANSCO 

Proceedings 
No. 51 
dt.21.09.2021 


( Per ) .CH . 
TANTRANSCO 
Proceedings 
No. 51 
dt.21.09.2021 


( Per ) .CH . 
TANTRANSCO 
Proceedings 
No. 51 
dt.21.09.2021 


( Per ) .CH . 
TANTRANSCO 
Proceedings 
No. 51 
dt.21.09.2021 


543.960 


ER . A. PUSHPANATHAN , 
Superintending Engineer , 

General Construction Circle - l . 


67 


4473.780 


754.320 


76.700 


Any person interested may make representation on the above scheme within 01 ( One ) month from the date of 
issue of the publication to the undersigned as per the Electricity Act , 2003 . 


1227.200 


68 


வரி 

சை 

எண் 


( 1 ) 

1 . 


( Lr.No : SE / GCC - I / CNI / AEE / GL / CHD / F.T & D.Notification / D.786 / 2022 ) 

கூடுதல் மின் தேவையை நிறைவு செய்திட தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் கீழ்கண்ட இடங்களில் மிக உயரழுத்த 
மின்பாதை அமைத்து விரைவில் பணி துவங்க உள்ளது . 

மின்தொடர் வேலையின் விவரம் 


2 . 


3 . 


4 . 


5 . 


6 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் 
பொது கட்டுமான வட்டம் - I , சென்னை 

அறிவிக்கை 


( 2 ) 

தற்போதுள்ள பஞ்செட்டி 110 கி.வோ துணை மின் 
நிலையத்தை 230 கி.வோ துணைமின் நிலையமாக 
மேம்படுத்துவதற்காக வடசென்னை அனல் மின் 
திட்டம் ( NCTPS ) முதல் கும்மிடிப்பூண்டி வரை 
230 கி.வோ உயர் மின் அழுத் மின்பாதையை 
LILO செய்து 230 கி.வோ பல சுற்று இரட்டை 
மின் கோபுரத்தில் 230 கி.வோ இரட்டை சுற்று மின் 
பாதை அமைத்தல் . 


தற்போதுள்ள துரைநல்லூர் பஞ்செட்டி 110 கி . 
வோ . ஒற்றை சுற்று மின் பாதையை பல 
சுற்று மின் கோபுரத்தில் துரைநல்லூரிலிருந்து 
மேம்படுத்தப்பட உள்ள 230 கி.வோ பஞ்செட்டி 
துணை மின்நிலையத்திற்கு 110 கி.வோ. இரட்டை 
சுற்று உயர் கோபுரமின் பாதை அமைத்தல் . 


- 


கும்மிடிப்பூண்டி SS1 முதல் SS4 வரை இரட்டைசுற்று 
கோபுரத்தில் இருந்து பலசுற்று உயர் அழுத்த மின் 
பாதை மேம்படுத்தப்படவுள்ள பஞ்செட்டி துணை 
மின் நிலையம் வரை மின்பாதை அமைத்தல் . 


மேம்படுத்தப்படவுள்ள 110 கி.வோ பஞ்செட்டி 
துணை மின் நிலைய பணிக்காக கும்மிடிப்பூண்டி 
முதல் சிப்காட் || வரையுள்ள 110 கி.வோ 
இரட்டைசுற்று உயரழுத்த மின்பாதையில் LILO 
செய்து Mono pole கோபுரம் மற்றும் மின்பாதை 
அமைத்தல் . 


மேம்படுத்தப்படவுள்ள 110 கி.வோ பஞ்செட்டி 
துணை மின்நிலைய பணிக்காக கும்மிடிப்பூண்டி 
சிப்காட் | முதல் சிப்காட் IV வரையுள்ள 110 
கி.வோ இரட்டை கோபுர இரட்டைசுற்று உயரழுத்த 
மின்பாதையில் LILO செய்தல் . 


சென்னை -32 . 
2022 செப்டம்பர் 16 . 


தற்போதுள்ள பஞ்செட்டி 110 கி.வோ 
துணைமின் நிலையத்தை 230 கி.வோ துணைமின் 
நிலையமாக மேம்படுத்துவதற்காக அலமாதியிலிருந்து 
பெரியபாளையம் வரை வரும் இரட்டைசுற்று 
மின்பாதை கோபுரத்திலிருந்து புதிதாக இரட்டைசுற்று 
கோபுரம் மற்றும் மின்பாதை அமைத்தல் . 


மின்பாதை செல்லும் 
வழித்தடம் 


( 3 ) 

கீளமேனி , தச்சூர் 
கூட்டுரோடு 

மற்றும் இடைப்பட்ட 
கிராமங்கள் . 


துரைநல்லூ 

ர் , தச்சூர் கூட்டுரோடு , 

பஞ்செட்டி மற்றும் 
இடைப்பட்டகிராமங்கள் . 


கும்மிடிபூண்டி , 
புதியகும்மிடிபூண்டி , 
வேர்காடு , கீழ்முதலம்பேடு , 
கவரப்பேட்டை , புதுவாயல் 
பெரவலூர் , பஞ்செட்டி மற்றும் 
இடைப்பட்ட கிராமங்கள் . 


கும்மிடிபூண்டி , 
புதியகும்மிடிபூண்டி , 
சிப்காட் I , சிப்காட் II 
மற்றும் இடைப்பட்ட 
கிராமங்கள் . 


கும்மிடிபூண்டி , 
புதியகும்மிடிபூண்டி , 
சிப்காட் I , சிப்காட் || 
மற்றும் இடைப்பட்ட 

கிராமங்கள் . 


குருவாயில் , மாதாவிலாகம் 
திருகண்டலம் , நெய்வேலி 

கன்னிகய்பாயர் , தர்மாபுரம் 
கன்டிகை , அமிர்தநல்லூர் , 
ஆதம்பாக்கம் , கீளமேனி 
தச்சூர் மற்றும் இடைப்பட்ட 
கிராமங்கள் . 


மின்பாதையின் 

நீளம் 

( கி.மீ ) 


( 4 ) 

5.0 kms 


4.0 kms 


16.0 kms 


2.0 Kms 


1.0 Kms 


[ Part VI - Sec.3 ( b ) 


16.0 kms 


நிர்வாக ஒப்புதல் 
வாரிய ஆணை 
எண் 


( 5 ) 

( Per ) .CH . 
TANTRANSCO 

Proceedings 
No. 51 
dt.21.09.2021 


( Per ) .CH . 
TANTRANSCO 
Proceedings 
No.51 
dt.21.09.2021 


( Per ) .CH . 
TANTRANSCO 
Proceedings 
No. 51 
dt.21.09.2021 


( Per ) .CH . 
TANTRANSCO 
Proceedings 
No.51 
dt.21.09.2021 


( Per ) .CH . 
TANTRANSCO 

Proceedings 
No.51 
dt.21.09.2021 
( Per ) .CH . 
TANTRANSCO 
Proceedings 
No. 51 
dt.21.09.2021 


ER . A. PUSHPANATHAN , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது கட்டுமான வட்டம் - 1 . 


திட்ட 
மதிப்பீடு 
இலட்சத்தில் 
( 6 ) 
1249.100 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


543.960 


4473.780 


754.320 


மேற்குறிப்பிட்ட பணிகள் குறித்து எவரேனும் முறையீடுகள் தெரிவிக்க விரும்பினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட 01 ( ஓன்று ) 
மாதத்திற்குள் கிழே குறிப்பிட்டுள்ள அதிகாரிக்கு மின்சார சட்டம் 2003 ன் படி முறையீடு செய்யலாம் . 


76.700 


1227.200 


